﻿159. நாம் அருளிய சான்றுகளையும் நேர்வழியையும் வேதத்தில் நாம் மக்களுக்குத் தெளிவுபடுத்திய பிறகும் அவற்றை மறைப்பவர்களை அல்லாஹ்  சபிக்கின்றான்; சபிப்போரும் அவர்களைச் சபிக்கின்றனர்.
160. எனினும் பாவத்திலிருந்து மீண்டு, (தம்மைச்) சீர்திருத்தி, (தாம் மறைத்தவற்றை) தெளிவுபடுத்தியவர்களைத் தவிர. அவர்களை நான் மன்னிப்பேன். நான் மிகவும் மன்னிப்பவனும் பெருங்கருணையாளனும் ஆவேன்.
161. (அல்லாஹ் வை) மறுத்து, (அவ்வாறு) மறுத்தவர்களாகவே யார் மரணிக்கிறார்கயோ அத்தகையோர்மீது அல்லாஹ் வின் சாபமும், வானவர்கள் மற்றும் (நல்ல) மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும்.
162. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது. அவர்கள் அவகாசம் வழங்கப்படவுமாட்டார்கள்.
----------------------------------------------
இறைத்தூதர்கள், சரியான இலக்குகளைத் தெளிவாக்கும் சான்றுகளையும் உள்ளத்தைப் பக்குவப்படுத்தும் நேர்வழியையும் கொண்டுவந்தார்கள். அவற்றைத் தன் வேதங்களில் அடியார்களுக்கு அல்லாஹ்  தெளிவாக்கியுள்ளான். இத்தனைக்குப் பிறகும் அவற்றை யார் மறைக்கிறார்கயோ அவர்களை இங்கு கடுமையாக இறைவன் எச்சரிக்கின்றான்.
இது வேதக்காரர்கள் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அவர்கள் (தமது வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த) முஹம்மத் (ஸல்) அவர்களைப் பற்றிய தகவல்களை மறைத்தனர்.

கற்றதை மறைக்காதீர்!  
------------------------
ஒரு நபிமொழியில் இடம்பெற்றுள்ளதாவது: ஒருவரிடம் (அவருக்குத் தெரிந்த) அறிவு குறித்துக் (கேள்வி) கேட்கப்பட்டு, அதை அவர் (கூறாமல்) மறைத்தால், மறுமை நாளில் அவருக்கு நெருப்பாலான கடிவாளம் பூட்டப்படும்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: இறைவேதத்தில் ஒரு வசனம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்குமாயின் நான் யாருக்கும் எதையும் அறிவித்திருக்கமாட்டேன். அது இந்த (159) வசனம்தான்.
அடுத்து "சபிப்போரும் அவர்களைச் சபிக்கின்றனர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது "வானவர்களும் இறைநம்பிக்கையாளர்களும் அவர்களைச் சபிக்கிறார்கள்" என்று இதற்கு அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்கள் விளக்கமளித்தார்கள்.
ஒரு நபிமொழியில் வந்துள்ளதாவது: கடலில் உள்ள மீன்கள் உட்பட (உலகிலுள்ள) அனைத்துப் பொருட்களும் அறிஞருக்காகப் பாவமன்னிப்புக் கோருகின்றன.
அதே நேரத்தில், (தாம் பெற்ற) அறிவு ஞானத்தை மறைப்பவரை அல்லாஹ் , வானவர்கள், மக்கள் அனைவரும் சபிக்கிறார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது.
கல்வி அறிவை மறைக்கின்றவரை அல்லாஹ் வும் வானவர்களும் மக்கள் யாவரும் சபிக்கிறார்கள் என்று முந்திய வசனம் (159) தெரிவிக்கிறது. இருப்பினும், மனம் வருந்தி திருந்தியவர்களுக்கு அடுத்த வசனம் (160) விலக்கு அளிக்கிறது.
"எனினும் பாவத்திலிருந்து மீண்டு, (தம்மைச்) சீர்திருத்தி, (தாம் மறைத்தவற்றை) தெளிவுபடுத்தியவர்களைத் தவிர. அவர்களை நான் மன்னிப்பேன். நான் மிகவும் மன்னிப்பவனும் பெருங்கருணையாளனும் ஆவேன்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது செய்த தவற்றிலிருந்து திருந்தி, தம் செயல்பாடுகளைச் சீர்திருத்திக்கொள்வதுடன், தாம் மறைத்தவற்றை மக்களுக்கு விவரித்துக் கூறினால் அவர்களை நான் மன்னிப்பேன் என்பது இதன் கருத்தாகும்.
இதிலிருந்து, இறைமறுப்பு (குஃப்ர்), அல்லது நவீன அனுஷ்டான (பித்அத்) பிரசாரம் செய்துகொண்டிருந்தவர், மனம் வருந்தி பாவமன்னிப்புக் கோரினால் அவரை அல்லாஹ்  மன்னிப்பான் என்று அறிய முடிகிறது.
அடுத்து அல்லாஹ் வை மறுத்து, இறப்புவரை அதே நிலையில் நீடித்த ஒருவரைப் பற்றி அல்லாஹ்  கூறுகையில், "அத்தகையோர்மீது அல்லாஹ் வின் சாபமும், வானவர்கள் மற்றும் (நல்ல) மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்" என்று அடுத்த வசனங்களில் (161, 162) கூறியுள்ளான்.
அதாவது மறுமை நாள்வரை பின்தொடரும் சாபத்திற்கு அவர்கள் என்றென்றும் ஆளாவார்கள். நரகத்திலும் அவர்களை இந்தச் சாபம் விடாது.
அவர்களுக்கு வேதனை தளர்த்தப்படாது. அதாவது அந்த நரகத்தில் அவர்கள் அனுபவிக்கும் தண்டனையில் சிறிதுகூட குறைக்கப்படாது. அவர்கள் அவகாசம் வழங்கப்படவுமாட்டார்கள். அதாவது அவர்களைவிட்டு ஒரு மணி நேரம்கூட அந்த வேதனை மாற்றப்படாது; இடைவெளியின்றி வேதனை தொடர்ந்துகொண்டே இருக்கும். அதிலிருந்து அல்லாஹ் விடம் நாம் பாதுகாப்புக் கோருவோமாக!
அபுல்ஆலியா மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியதாவது: மறுமை நாளில் இறைமறுப்பாளன் (ஓரிடத்தில்) நிறுத்திவைக்கப்படுவான். அவனை அல்லாஹ்  சபிப்பான்; பின்னர் வானவர்கள் சபிப்பர்; அடுத்து அனைத்து மக்களும் சபிப்பார்கள்.

ஒரு விளக்கம் 
-----------------
இறைமறுப்பாளர்களைப் பொதுப்படையாகச் சபிக்கலாம் என்பதில் (அறிஞர்களிடையே) கருத்து வேறுபாடு இல்லை. (ஆனால், குறிப்பிட்ட ஓர் இறைமறுப்பாளரைப் பெயர் குறிப்பிட்டுச் சபிக்கலாமா என்பது தொடர்பாகக் கருத்து வேறுபாடு நிலவுகிறது.)
அறிஞர்களில் ஒரு குழுவினர், "சபிக்கக் கூடாது. ஏனெனில், அவருடைய இறுதி நிலையை அல்லாஹ்  எப்படி அமைப்பான் என்பது நமக்குத் தெரியாது" என்று கூறியுள்ளனர்.
வேறொரு பிரிவினர், "குறிப்பிட்ட ஓர் இறைமறுப்பாளரைச் சபிக்கலாம்" என்கின்றனர். இப்னுல் அரபீ (ரஹ் ) அவர்கள் இக்கருத்தையே முடிவு செய்துள்ளார்கள்.
ஆனால், இதற்குச் சான்றாக ஒரு பலவீனமான நபிமொழியைத்தான் அவர் முன்வைக்கிறார். அவரைத் தவிர மற்றவர்கள், "அவரை நீர் சபிக்க வேண்டாம்; ஏனெனில், அல்லாஹ் வையும் அவனுடைய தூதரையும் அவர் விரும்புகிறார்" என்ற நபிமொழியை ஆதாரமாகக் கொள்கின்றனர்.
ஆனால், அல்லாஹ் வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்காதவர்களைச் சபிக்கலாம் என்று இந்த நபிமொழி காட்டுகிறது எனலாம்.
உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்களும், அவர்களுக்குப் பின்னர் வந்த தலைவர்களும் (தொழுகையில் ஓதப்படும்) "குனூத்" எனும் சோதனை காலப் பிரார்த்தனையிலும், மற்ற நேரங்களிலும் இறைமறுப்பாளர்களைச் சபித்துள்ளனர்.
அவர்களில் சிலர், "அத்தகையோர்மீது அல்லாஹ் வின் சாபமும், வானவர்கள் மற்றும் (நல்ல) மனிதர்கள் அனைவரின் சாபமும் நிலவும்" என்ற வசனத்தை (161) ஆதாரம் காட்டுகிறார்கள். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
